IU 


FAKES ** NKS 

-0KC * 


SKR OR ON 


ORKERS 


நான்காவது ஆண்டு நிறைவு 


அறிக்கைப்பத்திரம் . 


ஆனந்த- இராக்கதளும் 


T 


( 
பதிவுசெய்யப்பெற்றது 
. 
) 


தமிழ்ச்சங்கம் 
. 
கரந்தைத் 


தஞ்சை. 


விரோதிகிருது 
வைகாசிமீ கவ 
நிறுவப்பெற்றது . 


TRICHINOPOLY . 
S. GEORGE & Co .. PRINTERE . 

1915 . 


10 


* KSKR 

SK 


PC 


**- * 


Ko ** 
** ¥ VY 


THE KARANTHAL TAMIL SANGAM , 

TANJORE . 


Registered under Act XXI of 1860 of the 
Governor - General of India in Council . 


Founded on the 14th May , 1911 . 

OBJECTS . 


1. To advance and improve the cause and 
condition of Tamil and Tamilians. 
2 . 

To promote friendly and social intercourse 
among the members . 

3. To maintain the Charitable Institutions of the 
TaliliatHS . 

+ . To afford , as far as practicable , facilities for 
the physical, moral , social and mental improvement 
of the members. 

5. To help the industrial and economic advance 
ment of the Tamilians . 


These objects are to be attained by organising 
lectures and debates , maintaining reading rooms and 
libraries, holding tuition classes , publishing books , 
magazines and tracts , carrying on original researches , 
estabiishing Industrial and Technical Institutions, 
Tamil Schools and Colleges ,undertaking Translations 
from other languages and production of original 
works on Sciences , management of Charitable and 
Educational Institutions and Trusts entrusted to the 
Sangam , holding conferences etc. etc. 

All interested in the cause are welcome to become 
Members 


கரந்தைத் தமிழ்ச் சங்கம் . 

( பதிவு செய்யப்பெற்றது .) 


தஞ்சை . 


நான்காவது ஆண்டு நிறைவு அறிக்கைப் பத்திரம் . 


ஆனந்த- இராக்கதவரு . 


எல்லாம் வல்ல இறைவன் திருவருட் பெருக் 
கால் எமது நான்காவதாண்டு அறிக்கைப் பத்திரத் 
தை இப்பேரவையின் கண் வெளியிடுகின்றோம் .. 


மூன்றாவது ஆண்டுநிறைவுத் திருவிழா 


சா 


இவ்வைபவம் சென்ற ஆனந்தனு ஆவணி 

எ தேதிகளில் சீமான் தோட்டக்காடு இராம 
கிருஷ்ண பிள்ளை , B.A. , F. M. U. , F. R. T. S.கம் 
ளின் விழுமிய தலைமையின் கீழ் மிகச்சிறப்புடன் 


வாக 


2 


நடந்தேறியது . விழா நிகழ்ந்த இரண்டு தினங்களி 
லும் ஆண்டுப் போந்து பொழிந்த பெரியார் பிரசங்க 
வெள்ளத்தினை உண்டு மடுக்கக் கூடினார் மிகப்பலர் 
அப்பொழுது கீழ்க்கண்ட பிரசங்கங்கள் நடை 
பெற்றன : 


க . பெண்கல்வியினாலாம் பயன் ஸ்ரீமதி கிருஷ்ண 

வேணி 

அம்மாள் 
உ . தமிழ் 

அவர்கள் , சென்னை 


ஈ . 


கம்பராமாயணம் - கனம் ஸ்ரீநிவாசலு நாயுடு 

அவர்கள் , பட்டீச்சுரம் . 
பொருளதிகா ரவிளக்கம் - கனம் அ . கோபாலையர் 

அவர்கள் , கோனாப்பட்டு, 
பாஷாபிமானம் - கனம் அ . பாலசுப்பிரமணிய 

பிள்ளை அவர்கள் , கும்பகோணம். 
வேளிர் வரலாறு - கனம் ந . மு . வேங்கடசாமி 

நாட்டார் அவர்கள் , திரிசிரபுரம் . 
புலனெறி வழக்கம் - கனம் அ . கந்தசாமி பிள்ளை 

அவர்கள் , காட்டுப்புத்தூர். 
அ . அணியும் நாகரீகமும் - கனம் ஐ . சாமிநாத 

முதலியார் அவர்கள் , மன்னார்குடி . 


சா . 


சீமான் இராமகிருஷ்ண பிள்ளை அவர்களுடைய 
உபந்நியாசம் கேட்டார்ப் பிணிக்கும் தகையதாய்க் 


3 


கேளாரும் வேட்பச் சுவைமல்கியது . இன்னும் , அன் 
றுப் பிரசங்கித்த பெரும்புலவர்கள் மாறா வள்ளன் 
மையோடு வாரிவாரி யுதவிய கல்விப் பொருட்பேறு 
பெற்று ஆனந்த வெள்ளத்து ஆழ்ந்தார் பலர் . 


அங்கத்தினர் . 


சென்ற வாண்டினிறுதியில் நம் சங்கத்தின் 
அங்கத்தினராகவிருந்தார் அறுபத்தொருவர் . இவ் 
வாண்டில் நம் சங்கத்தின் நலங்கண்டு கூடினார் ஒன் 
று தலையிட்ட நாற்பதின்மராவர் . இவ்வாண்டிற் சங்க 
நீங்கினார் ஒருவர் போக ஆண்டிறுதியிற் சங்கமிருந் 
தார் ஒன்று கூடிய நூற்றுவராவர் . ( அனுபந்தம் க . ) 
எனவே , இவ்வாண்டில் நம் உறுப்பினர் தொகை 
ஏறக்குறைய நூற்றிற்கு அறுபத்தாறு பங்கு பெரு 
கியதென்பது விளங்கும் . இது கண்டு தமிழுலகு 
களிக்கற்பாற்று ,. 


கூட்டங்கள் . 


வழக்கம்போலவே பெரிய புராண ஆராய்ச்சி 
இவ்வருடமும் நடந்து வந்தது . ஆனால் இச்சபை 
கட்கு உள்ளூரில் வதிதரும் அங்கத்தினர் பலர் கூட் 
டம் நிகழப்பெறுமாறின்மையால் இவ்வழியில் நம் 
சங்கத்தின் வேலை சற்றுக் குறைவுற்றது . ஆயினும் ,, 
வழக்கம்போலவே எம்பால் உழுவலன்புகாட்டியுதவி 
வரும் அருந்தமிழ் வள்ளல்களாகிய சீமான் சிவ . 


4 


சோலை முத்துப்பிள்ளை அவர்கள் , சீமான் இராமசாமி 
வன்னியர் அவர்கள் , சீமான் சொக்கலிங்கம்பிள்ளை 
அவர்களாதிய வித்துவான்களுக்கு சங்கத்தாரின் 
வந்தனம் உரியதாகும் . இவ்வாண்டில் நடந்த புரா 
ணப்பிரசங்கங்கள் 33. ஆராய்ச்சி நிகழ்ந்த பாசு 
ரங்கள் 1019 . 


இவைகளையன்றிப் பிரபல பொது சனக்கூட்டம் 
இரண்டும் , காரிய நிருவாகசபைக்கூட்டம் பதினே 
ழும் , சர்வ சங்கத்தினர் காரியாலோசனைக் கூட்டம் 
மூன்று மாக இவ்வாண்டில் நிகழ்ந்த கூட்டங்கள் 55 . 


புத்தகசாலை- கரந்தைத் தமிழ்ச்சங்கக் கலாநிலையம் . 


நம் புத்தகசாலை நாளும் வளர்ந்து வருவது 
அருந்தமிழன்பர்களுக்கு அளவிலின்பம் பயப்பதா 
கும் . பாஷாஞானம் மல்குவிக்கத்தக்க இலக்கண 
விலக்கிய நூற்களும் , சரிதவாராய்ச்சியும் , பாஷாதத் 
துவப் பயிற்சியும் , மேனாட்டுச் சரித்திர விசாரணையும் 
நிகழ்த்தவல்ல அநேகம் சிறந்த ஆங்கில கிரந்தங்கள் 
நம் நிலையத்து அரிதிற்றேடிச்சேர்க்கப்பெற்றன. இத் 
தகைய புத்தகசாலைகள் தஞ்சையில் பல இல்லாக் 
குறையினை ஒருவாறு நீக்கவேண் நம் சங்கத்து 
அங்கத்தினரல்லாதாரும் இதில் தனியே சந்தாதார 
ராகும் உரிமையையும் கொடுத்திருக்கிறோம் . அருந் 
தமிழன்பர் இவ்வுரிமையினை நெகிழவிடாது அதனா 


5 


லெய்தப்பெறும் பயனை அடைவார்களென்று கம்புகி 
றோம் . சென்றவாண்டினிறுதியில் நிலையத் திருந்த 
நூற்றொகை 243 ; இவ்வாண்டில் சேர்க்கப்பெற்றன 
196 ; ஆக இப்பொழுதுள்ள நூற்கள் 439. புதிதாய்ச் 
சேர்ந்த 196 புத்தகங்களுள் 176 அருந்தமிழ்ச்சீரிய 
ரால் உதவப்பெற்றன . இவர்களின் விவரம் இரண்டா 
வது அனுபந்தத்திற்காண்க . இப்பெரியார் வள்ளன்மை 
தமிழுலகு வியந்தேத்திக்கொண்டாடவல்லது . 
ரைத் தமிழ்ச் சங்கத்தார் சென்ற வாண்டிற்போலவே 
தம் பத்திரிகையினை அன்புடன் அனுப்பி வருகின்ற 


னர் . 


எமது நோக்கம் . 


சங்கத்தின் நோக்கங்களை முற்றுறச்செய்ய 
யாம் துணிந்த பலவழிகளுள் கீழ்க்குறித்தவை நன்கு 
நோக்கத்தக்கன. 


க . செந்தமிழ்க் கைத்தொழிற் கலாசாலை . 


இத்தகைய கலாசாலை தமிழினது வளர்ச்சிக் 
கும் , தமிழரின் மேம்பாட்டுக்கும் எவ்வளவு உ 

உதவி 
செய்ய வல்லதென்பதை நமது இரண்டாவது ஆண்டு 
நிறைவு அறிக்கைப்பத்திரத்தில் எழுதி வெளியிட் 
டிருக்கிறோம் . இக்கலாசாலையினை மிக விரைவில் 
தாபித்து நடத்தவேண்டுமென்பது முடித்தநோக்க 
மாயினும் , அதற்குவேண்டும் ஊதியம் , கட்டிடமாதிய 


6 


பிறவுபகரணங்களும் இன்னும் கிட்டாமையானும் , 
யாம் ஏற்றுக்கொண்ட பிறசில தமிழ்த்தொண்டுகளில் 
எமது ழைப்பெல்லாம் செல்லவேண்டியிருப்பதா 
லும் , இவ்வரும் பணியினை இன்னும் நிறைவேற்றவிய 
லாமைக்குப் பெரிதும் இரங்குகிறோம் . இக்குறையி 
வைக்கூடிய விரையில் முடித்துவைக்கும் கடப்பாடு 
எமது நிருவாக சபையினருக்குக் கொடுக்கப்பட்டிரு 
க்கிறது , 


தமிழமாணவர் விடுதி . 


திருச்சி , சென்னை யாதிய பெரும் பட்டணங்க 
களில் வேற்றாரினின்றும் போந்து ஆங்கிலக்கலா 
சாலைகளில் பயிலும் தமிழமாணவர் அனுடாவிக்கும் 
கஷ்ட நஷ்டங்கள் மிகப்பலவாம் . கல்விக்கருந்தனம் 
தேடப்புக்க நம்சிறார்க்கு உண்டுடுப்பதில் இடுக்கண் 
ஏற்படாது அவர்களுக்குத் தக்க சௌகரியங்கள் 
அமைத்துக்கொடுப்பதும் , பெற்றோரை விட்டுப் பிற 
வூரில் தங்கும் நம் இளைஞர்கள் நற்பழக்கங்கள் பெ 
றச்செய்வதும் , நம் அருந்தமிழ்த்தாயிடத்துத் தங் 
கடப்பாடோர்ந்து அன்னாட் கரும்பணித்தொண்டு 
பூண்டொழுகுமாறு பயிற்றுவிப்பதும் 
அத்தியாவசியமென்பது மலையிலக்காம் . இப்பெருங் 
பரியங்களைக்குறித்து ஆனந்த ளு ஐப்பசிமீ 9s 
யன்று கூடிய சர்வ அங்கத்தினர் பொதுக்கூட்டத் 
தில் திருச்சியில் மாணவர் விடுதியொன்று ஏற்படுத் 


எத்துணை 


7 


தி நடத்துகிறதென்றும் , அதற்கான காரியங்களைத் 
திருச்சிக் கிளைச்சங்கத்தார் செய்யவேண்டிய தென் 
றும் தீர்மானிக்கப்பட்டது . திருச்சிக் கிளைச்சங்கத் 
தினர் இவ்வரும் பொறுப்பினை அன்புடன் ஏற்றுத் 
தமது முயற்சி வழியிற்றோன்றிய அளவில்லா இடர்ப் 
பாட்டினைப் பொருட்படுத்தாது பேரூக்கத்தோடு 
உழைத்துத் தண்டமிழ்த் தொண்டில் தலைசிறந்து 
விளங்குவது அருந்தமிழ்ச் சீரியர் பலர்க்கும் உள் 
ளம் துளும்பும் உவகை பயப்பதாம் . 


கூ .. பத்திரிகை . 
நம் நோக்கங்களைத் தமிழ்ப் பேருலகினர்க்கு 
நன்கு தெளிவித்து , அன்னார் உதவிபெற்று அவற் 
றினை நிறைவேற்று மாறு காண்டலும் , தமிழ் மக்களை 
யும் , அவர் தெய்வத் திருமொழியினையும் இழிதகவு 
செய்து , உண்மைச் சரிதநெறி பிறழ எழுதி வரும் 
விஷயங்களை நியாய தெறியிற் கண்டித்தலும் , மேல் 
நாட்டுச் சாத்திரங்களைத் தமிழில் மொழிபெயர்த் 
தமைத்துக் ள்ளுதலுமாகிய இன்னோரன்ன 
நோக்கங்களோடு நம்சங்கத்தினின்றும் ஓர் சிறந்த 
தமிழ்ப் பத்திரிகை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் 
செய்யும்படி கனம் நா . சீதாராம பிள்ளை அவர்கள் , கனம் 
V. பெரியசாமி பிள்ளை அவர்கள் , கனம் ஐ . குமரசாமி 
பிள்ளை அவர்கள் , B.A. , கனம் த . பீ . சோமநாத ராவ் 
அவர்கள் , கனம்வே . இராதாகிருஷ்ண பிள்ளை அவர்கள் 


8 


B.A ஆகிய இவ்வைவர் கூடிய ஓர் அவையமைக்கப்பட் 
டது . இக்கழகத்தினர் இது விஷயமாக அரசாங்கத் 
தினரின் அனுமதி பெறவேண்டிமுயன்று வருகின்றனர் . 
பத்திரிகைத் தாபகத்திற்கு மூலதனமாகக் கீழ்க்கண் 

கனவான்கள் ஒவ்வொருவரும் ரூ .15 உதவியி 
ருக்கின்றனர் : 


கனம் த . பீ.சோமநாத ராவ் அவர்கள் . 

V. பெரியசாமி பிள்ளை 
E.R. நடேச பிள்ளை 


93 


99 


இப்பெரியாரைப் போன்று பலர் முன் வந்து 
தவி இவ்வழியில் எம்முயற்சி பயன் பெறச் செய் 
வார்களென்று நம்புகிறோம் . 


தமிழ்ப் பரீட்சைகள் . 


நம் சங்கத்து அங்கத்தினர்களின் தமிழ்ப்பா 
ஷா ஞானத்தைச்சிறக்கச்செய்யச்சிறந்த பாடங்களை 
வகுத்து , தக்க விற்பன்னர்களைக்கொண்டு , அவர் 
களைப் பரிசோதிப்பிப்பதென்றும் , அப்பரிசோதனை 
யில் நன்கு தேருபவர்களுக்கு பரிசு முதலியன கொ 
டுப்பதென்றும் தீர்மானித்து இவ்வேலை நிருவாக 
சபையினர்க்குக் கொடுக்கப்பெற்றிருக்கிறது . இன் 
னும் சின்னாளில் 
ன்னாளில் இவ்வழியில் 

இவ்வழியில் மிகப்பிரயோசனம் 
பெறலாமென நம்புகிறோம் . 


9 


இனி, நம் பண்டைத் தமிழகத்தே நிலவிய 
அரும் பெருங்கைத்தொழில்களும் , வியாபாரமுறை 
களும் இப்பொழுது இறந்து பட்டனவாக , அவை 
களில் நம் நாட்டினர் விழைவு பூண்டு சிறந்த கணக்கு 
முறைகளைக் 

கடைப்பிடித்துத் தம் புராதனப் 
பெருமையுறச்செய்தல் கருதி , கணக்குப்பதிவு சாத் 
திரத்தில் ஓர் பரீட்சை ஏற்படுத்தி நடத்துவதாக 
உத்தேசித்து , சுதேசமித்திரன் பத்திரிகை வாயிலாக 
இவ்விஷயத்தை விளம்பரப்படுத்தியிருக்கிறோம் . இம் 
முயற்சியில் எங்களுக்குப் பலவாறு உதவி செய்த 
தன்றி , பரீட்சையில் முதன்மையில்தேருபவர்க்கு ஓர் 
பொற்பதக்கம் பரிசளிப்பதாக ஒப்புக்கொண்டிருக் 
கும் சீமான் K. நடேசையர் அவர்களுக்கும் , இரண்டா 
வதாகத்தேருபவர்க்கு ஓர் வெள்ளிப்பதக்கம் பரிச 
ளிப்பதாக ஒப்புக்கொண்ட சீமான் K. குப்புசாமி 
பிள்ளை அவர்களுக்கும் இச்சங்கத்தார் மிகவும் நன்றி 
யுள்ளவர்களாயிருக்கிறார்கள். 


கிளைச்சபை . 


திருச்சியில் தாபித்துள்ள நமது கிளைச்சபை 
பிறைமதிபோல் நாளும் வளர்ந்து வருகின்றது . இது 
நமது சங்க நோக்கங்களை 

நன்குபரவுவிப்பதன்றிப் 
பணவுதவியானும் , ஏனைப்பிறவழிகளானும் உதவி 
வருவதற்கு யாம் அச்சபையினர்க்கு மிகவும் கடமை 
வாய்ந்துள்ளோம் . இக்கிளையின் அறிக்கைப்பத்திரம் 


10 


இத்துடன் மூன்றாவது அனுபந்தமாகச் சேர்க்கப் 
பட்டிருக்கிறது . 


வருவாய் . 


வழக்கம்போலவே நம் சங்கத்தின் வரும்படி 
யிற் பெரும்பாகம் அங்கத்தினரிடமிருந்தே வந்த 
தாகும் . நம்மொழியும் நம் சகோதரரும் பல்வழி 
யிலும் ஏற்றமுற அரிதினும் அரிது முயன்று உழைத் 
துவரும் நம் சங்கம் அருந்தமிழ் மக்களின் வள்ளன் 
மைக்குப் பெரிதும் பாத்திரமாயதெனினும் , எமக்கு 
ஏற்றவாறு உதவிபுரிந்து எம்மை ஊக்கினார் மிகச் 
சிலராம் . சென்றவாண்டிற்போலவே இவ்வாண்டும் 
எமதங்கத்தினர் தமதில்லத்தில் சுபசோபனாதிச்சடங் 
குகள் நிகழுங்காலங்களில் அருந்தமிழன்னை யினை 
மறவாது அன்னாள் கைங்கரியத்திற்குத் தம்மாலியன் 
மன உதவி வந்தது கேட்டுத் தமிழுலகு மிகக்கொண் 
டாட வல்லது . இவ்வருங்கடப்பாடு செலுத்தியார் 
விவரம் பின்வருமாறு காண்க: 


கனம் மு.பொன்னுச்சாமி பிள்ளை அவர்கள் ரூ . 

கலியாணம் . 
R. கிருஷ்ணசாமி பிள்ளை அவர்கள் ரூ .10 . 

கலியாணம் . 
S.A. சாம்பசிவம் பிள்ளை அவர்கள் ரூ.16-8-0 

கலியாணம் , 


11 


31 


கனம் R. திருஞானம் பிள்ளை அவர்கள் ரூ.3-15-2 

கலியாணம் . 
இ.ரா. சிவகடாட்சம் பிள்ளை அவர்கள் ரூ .25 

கலியாணம் . 
தே . வையாபுரி உடையார் அவர்கள் ரூ .10 

கிரகப்பிரவேசம் 
அ . நாராயணசாமி பிள்ளை அவர்கள் ரூ.0-4-0 

தந்தையார் திவசம் , 


இடம் . 


சங்கத்திற்கெனச் சொந்த விடமில்லாக் குறை 
இன்னும் நீங்கின பாடில்லை . யாம் சென்றவாண்டில் 
தெரிவித்துக்கொண்டபடி நமது ஆதரிப்பாளருள் 
ஒருவராகிய சீமான் சா . ராம . மு . சித . பெத்தாச்சி 
செட்டியார் அவர்கள் இப்பெருங்குறையினைத் தீர்த்து 
வைப்பதாக மிக்க அன்புடன் வாக்களித்திருக்கிறார் 
கள் . ஆயினும் இன்னும் இவ்வசதிகள் கைகூடாமை 
யின் சங்கத்தின் வேலைகள் மிகவும் இடர்ப்படுகின் 
றன . நமது ஆதரிப்பாளரவர்களுடைய உதவியால் 
சீக்கிரம் இக்குறையினை முடிக்கலாமென்று நம்பு 
கிறோம் , 


இரங்கல் . 


நம தருந்தமிழன்னை யார்பால் மிக்க ஆதரம் 
பூண்டு பல்வழியிலும் அன்னாள் தொண்டர்க்கு ஈடு 


12 


பட்டு நடந்த 

நடந்த திருச்சி தாசில்தார் சீமான் தி . ச . 
அண்ணாமலைப்பிள்ளை அவர்களும் , பண்டைத்தமிழ்க் 
கடலைப்பருகியடக்கி மகாவித்து வசிரோமணியாய்த் 
திகழ்ந்த சோழவந்தானூர் சீமான் அரசஞ்சண்முக 
னார் அவர்களும் காலஞ்சென்றமைக்கு மிகவும் இரங் 
கிப் பரிதபிக்கின்றோம் . 


வாழ்த்து . 


யாம் இதுகாறும் கூறிப்போந்த நம் சங்கத் 
தின் முயற்சிகளும் , உழைப்பும் பிறக்கக்காரணமாயி 
ருந்தார் பலர் . வழக்கம்போலவே எம்பால்பேரருள் 
காட்டி வந்ததன்றி , சென்றவாண்டுநிறைவு விழாச் 
செலவுக்காக நூறு ரூபாய் வரை உதவியும் , இனி 
ஒவ்வொரு வருடத்திருவிழாவுக்கும் இத்தொகை 
உதவுவதாக வலிய வாக்களித்துமுள்ள ஆண்டிப் 
பட்டி ஜமீன் தார் சீமான் சா . ராம . மு . சித . பெத் 
தாச்சி செட்டியார் M. R. A.S. அவர்களும் ; தமது 
ஆதரணைப் பெருமையினை யாம் வகிக்குமாறு அருள் 
காட்டியுதவும் சீமான் வா . கோபாலசாமி இரகுநாத 
இராசாளியார் F. T. S. , 0.S. E. அவர்களுமாய் எமது 
ஆதரிப்பாளர்களுக்கு எம்முடைய அன்பார்ந்த வங் 
தனத்தைச் செலுத்துகிறோம் . யாம் சென்ற மூன் 
றாவதாண்டுத் திருவிழா நடத்திய விஷயத்தில் எமக் 
குப் பல்வழியிலும் பேருதவி புரிந்தார் சீமான் கா , 
நமசிவாய முதலியார் அவர்கள் , சென்னைக் காக்ஸ் 


13 


மனம் 


டன் அச்சியந்திரசாலைத்தலைவர் சீமான் கன்னையா 
நாயுடு அவர்கள் , 

அவர்கள் , சீமான் சிவஞான பிள்ளை 
அவர்களாதியோர் . இப்பேரருளாளர்க்கு எம் நன்றி 
என்றும் உரித்தாகும் . இன்னும் எமக்கு வேண்டும் 
போது இடவசதி முதலிய 

முதலிய அமைத்து கவிவ 
வரும் 
சீமான் வீ . அப்பாசாமி வாண்டையா ரவர்கட்கும் , 
ஸ்ரீ கந்தப்பச் செட்டியார் சத்திரத்திற்குரியார்க்கும் 
யாம் கடப்பாடு பூண்டொழுகுதல் வாய்ந்துள்ளேம் . 


எம்முடன் ஓர் அங்கத்தினராயமர்ந்து பல் 
காலும் வருந்தியுழைத்து வரும் எமதரிய தலைவா 
கனம் த.வே.உமாமஹேஸ்வரம் பிள்ளை B. A. , B. I. 
அவர்களை எங்களுடன் ஒருவராகக் கணிப்பதன்றி 
அவர்களுக்கு வந்தனம் புரிவது மிகையாகும் . இவர் 
களைப் போலவே சங்க காரியங்களில் விடாது பாடு 
பட்டு வரும் வக்கீல் கனம் ஐ . குமரசாமி பிள்ளை 
அவர்கள் , B. A. , கனம் நா . சீதாராம பிள்ளை அவர்கள் , 
வக்கீல் கனம் M. S. கல்யாணசுந்தரம் ஐயர் அவர்கள் , 
காசுக்கடை கனம் த . பீ . சோமநாதராவ் அவர்கள் , 
திருச்சி கனம் T. N. குருமூர்த்தி பிள்ளை அவர்கள் 
முதலிய பலருக்கும் எங்கள் உழுவ லன்பினைத் 
தெரிவித்துக்கொள்ளுகிறோம் . சுபம் , 

. 


கரந்தைத் தமிழ்ச்சங்கம் , 

தஞ்சை, 
இராக்கதளு ஆனி . 


R. வேங்கடாசலம் , 

காரிய தரிசி , 


ca 


2 


15 


அனுபந்தம் க . 


கரந்தைத் தமிழ்ச்சங்கம் , 

தஞ்சை . 


ஆதரிப்பாளர் . 


சீமான் வா . கோபாலசாமி இரகுநாத 

இராசாளியார் அவர்கள் , F. T.S. , 0.S. E. 
சீமான் சா . ராம . ழ . சித . பெத்தாச்சி செட்டியார் அவர்கள் , 

M. R.A.S., ஆண்டிப்பட்டி ஜமீன் தார் . 


சங்கத்தலைவர் . 


சீமான் த.வே. உமாமஹேஸ்வரம் பிள்ளை அவர்கள் , 

B.A. , B.L. 


காரிய தரிசி . 


சீமான் R. வேங்கடாசலம் பிள்ளை அவர்கள் 


16 


பொருளாளர் . 


சீமான் ஆ . ச . ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் . 


கணக்குப் பரிசோதகர். 


சீமான் பா . கல்யாணசுந்தரம் பிள்ளை அவர்கள். 


நிருவாகசபையார் . 


க 


2 


3 


சீமான் த.வே.உமாமஹேஸ்வரம் பிள்ளை 

அவர்கள் , B. A. , B. L. 
R. வேங்கடாசலம் பிள்ளை அவர்கள் . 
ஆ . ச . ஆறுமுகம் பிள்ளை 
ஐ . குமாரசாமி பிள்ளை 
சி . தக்ஷணாமூர்த்திப் பிள்ளை 
த.பீ. சோமநாதராவ் 
நா . சீதாராம பிள்ளை 


B. A. 


கு 


எ 


அங்கத்தினர் . 


க - சீமான் த.வே. உமாமஹேஸ்வாம் பிள்ளை 

அவர்கள் , B.A., B. L. 
et 

R. வேங்கடாசலம் பிள்ளை 
அ . கணபதி பிள்ளை 


ht * 


17 


சு + 


எ + 


க + 


13 


கக 


கஉ + 


3 


3 


3 


கசு 


ச - சீமான் வே . இராதாகிருஷ்ண பிள்ளை அவர்கள் , B. A. 
டு + 

சி . தக்ஷணாமூர்த்திப் பிள்ளை 
R. கோவிந்தசாமி பிள்ளை 
R. கிருஷ்ணசாமி பிள்ளை 
T.N. குருமூர்த்தி பிள்ளை 

பா . கல்யாணசுந்தரம் பிள்ளை 
w t V. கோவிந்தசாமி நாயுடு 

ஆ ச . ஆறுமுகம் பிள்ளை 

லோ . சோக்கலிங்கம் பிள்ளை 
க xt 

பொ . சுப்பிரமணிய பிள்ளை 
கச * கோ . கோபாலகிருஷ்ண பிள்ளை 
கரு * நா . துரைசாமி பிள்ளை 

பக்கீர் முகம்மது சாஹீப் 
** E.R. நடேசம் பிள்ளை 
கஅ * கோவிந்தராஜன் 

மு . பாலகிருஷ்ண பிள்ளை 
a wt 

வீ . சு . சிதம்பரம் பிள்ளை 
சா . நடேசம் பிள்ளை 

சி . சிவராமகிருஷ்ண பிள்ளை 
உங 

ஐ . குமரசாமி பிள்ளை 
உ.நா.அப்பாசாமி ஐயர் 
தி . முனிசாமி முதலியார் 

அ . சுப்பையா பிள்ளை 
உஎ 

ச . சண்முகம் பிள்ளை 
உஅ * அ . பாலசுப்பிரமணிய பிள்ளை 

தி . பொ . இராமலிங்கம் பிள்ளை 
நய * 

அ . சுந்தரேசம் பிள்ளை 
ஙக 

A. இராமசாமி பிள்ளை 
ம.தா. மதார் சாஹீப் 


கக + 


5 


உக 


B. A. 


உச * 


3 


12 


கஉ 


18 


33 


கரு 


கூசு 


கூள 


ஙக 


23 


சஉ 


22 


2 


சரு * 


ந ங சீமான் ஆ . மாணிக்கஞ் செட்டியார் அவர்கள் . 

வை . அரங்கசாமி பிள்ளை 
அ . திருவேங்கடஞ் செட்டியார் 
த . அ . நாராயணசாமி பிள்ளை 

N. சுப்பிரமணிய பிள்ளை 
ந.அ * , மு . பொன்னுச்சாமி பிள்ளை 

து . சுந்தரேசம் பிள்ளை 
T. A. சம்பந்தம் பிள்ளை 
E R. பொன்னுச்சாமி பிள்ளை 
K. சோமசுந்தரம் பிள்ளை 
R. பெரியசாமி சேர்வை 
மா . சிங்காரவேலுப் பிள்ளை 
மு . அருணாசலம் பிள்ளை 
ச . அ . சாம்பசிவம் பிள்ளை 
த . பீ.சோமநாத ராவ் 
D. கந்தசாமி பிள்ளை 
J. நடேச பிள்ளை 
கோ . வேங்கடாசலம் பிள்ளை 

அ . சதாசிவம் பிள்ளை 
ரு உ ச . சந்திரசேகரம் பிள்ளை 
நங D. இரத்தினம் பிள்ளை 

T. M. இராம்தாஸ் ராவ் மாடிக் 
ருருர் V. பிச்சைமுத்து முதலியார் 
ருசு 

நா . சீதாராம பிள்ளை 
ரு அ . ஜகராயப் பிள்ளை 

B.A., B.L . 
அ . அனந்தவிஜய முதலியார் 
ருகா ஆ . முத்துக்குமாரசாமி பிள்ளை 

B.A. 
R. திருஞானம் பிள்ளை 
கோ . சுப்பிரமணிய பிள்ளை 


அ 


29 


11 


2 


ரு அ 


27 


19 


அவர்கள் . 


சுகூ 


சுச 


33 


சுசு 


எ 


33 


சு அ 


23 


எக 


எ 2 


எங 


எச 


13 


சு உ சீமான் சொ . முத்தையா பிள்ளை 

க . சாமிநாத பிள்ளை 
வே . கந்தசாமிச் சேர்வைகாரர் 
மு . அண்ணாசாமி நாயுடு 
கு . பேச்சுமுத்துப் பிள்ளை 
மு . இரத்தின சபாபதி பிள்ளை 
அ . பாலசுப்பிரமணிய பிள்ளை 

வீ . நாராயணசாமி பிள்ளை 
எய 1 

த.கி.அருணாசலம் பிள்ளை 
V. பெரியசாமி பிள்ளை 
ம . சாமிக்குச்சிராயர் 
பொ . சொக்கலிங்கம் பிள்ளை 
சி . சாமியையாத் தேவர் 

S. கோவிந்தசாமிச்செட்டியார் 
எசு * க . மதுரைநாயகம் பிள்ளை 
எஎ * 

ச . கோபால பிள்ளை 
எஅ * R. ஸ்ரீராமுலு செட்டியார் 

ம . உலகநாத பிள்ளை 

M.S. கல்யாணசுந்தரமையர் 
அக 

நா . கோதண்டபாணிப்பிள்ளை 

அ . சாமிராவ் 
அங t * 

அ . மதுரைநாயகம் பிள்ளை 
அச D. பாராங்குச நாயுடு 

க . சாமிநாத பிள்ளை 

மு . நாராயணசாமி நாயுடு 
அஎ 

அ . சுப்பராயலு நாயுடு 
அஅ 

T. B. தாஸ் ராவ் 

S. இராஜகோபால பிள்ளை 
காய + T. இராஜாராம் ராவ் 


23 


1 


எக + 
ayut 


3 


भजन 


அகா 


20 


கஉ 


3 


கள் 


கக சீமான் க . முத்தையா செட்டியார் அவர்கள் 
க . சண்முகம் பிள்ளை 

3 , B.A. ,B.1 . 
ககர் T. V. சையத்மியான் சாஹீப் 

அல்லிமுத்துப் பிள்ளை 
மா . வே . கோபாலகிருஷ்ண ஐயர் 
T.R. விசுவநாத பிள்ளை 

ஆ . சி . கங்காதா முதலியார் 
க.அ ம . நடராஜ பிள்ளை 

B.A. , B.L . 
ச . சி . பஞ்சநதம் பிள்ளை 
தி . சுப்புப் பிள்ளை 

வெ . இராமச்சந்திர ராவ் 
ள உ உ . அ . இரகுநாதாசாரியார் 
புத்தகசாலைக்கும் அங்கத்தினர் . * திருச்சிக்கிளை அங்கத் 
புத்தக சாலைக்கே அங்கத்தினர் . 

தினர் . 


3 


கை 


3 


அனுபந்தம் உ . 


கரந்தைத்தமிழ்ச்சங்கம் 

தஞ்சை. 


ஆனந்த- இராக்கத வருடத்தில் புத்தகங்கள் 
உதவியவர்களின் விவரம் . 

பிரதிகள் . 
கனம் . வீ . சுப்பராய பிள்ளை அவர்கள் 

73 
மதுரைத்தமிழ்ச்சங்கம் 

26 
அ . சதாசிவம் பிள்ளை அவர்கள் 

21 
T. இராஜாராம் திவாரி அவர்கள் 

12 


13 


21 


பிரதிகள் . 

7 
7 


6 


3 


4 


23 


512 


+ 
+ 
லலல 


2 


33 


55 . 


ரு கனம் ச . அ . சாம்பசிவம் பிள்ளை அவர்கள் 

T.S.D. சாமி அவர்கள் 

T. N. சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் 
அ அ . சிதம்பரம் பிள்ளை அவர்கள் 

V. A. ஜகராயப்பிள்ளை அவர்கள் 
சைவசபை , பாளையங்கோட்டை 
T. இராமகிருஷ்ண பிள்ளை அவர்கள் 
P. சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் 
வேதபோதகம் பிள்ளை அவர்கள் 
ஆ . சேதுராமபாரதியார் அவர்கள் 
ஈசுரமூர்த்தியா பிள்ளை அவர்கள் 
D. K. சுப்பையா நாயுடு அவர்கள் 
அ . கணபதி பிள்ளை அவர்கள் 
S. தக்ஷணாமூர்த்திப்பிள்ளை அவர்கள் 

ஆ . சபாபதி பிள்ளை அவர்கள் 
உய 

ம . உலகநாத பிள்ளை அவர்கள் 
1. சாமிநாத முதலியார் அவர்கள் 
மு . வேங்கடசாமி நாட்டார் அவர்கள் 


27 


2 
2 
1 
1 
1 
1 
1 . 
1 
1 
1 
1 
1 


கஎ 


31 


Add 


ஆக மொத்தம் 


176 


அனுபந்தம் ங . 


கரந்தைத் தமிழ்ச்சங்கம் , தஞ்சை. 


திரிசிரபுரம் கிளை . 


திருவளர் செல்வத் திருச்சியிலிக்கிளை பிரமாதீச 


22 


கார்த்திகை நிறுவப்பெற்று , ஆனந்த சித்திரைமாதத் 
தொடு ஆறுமாதம் நிரம்பியதாக , இக்காலத்து நிகழ்ச்சி விவரங் 
களைத் தனியே எழுதி , கிளை வருடத்தையும் தாயவை ஆண் 
டொடு ஒற்றுமைப்படுத்தினேன் . இனி , ஆனந்த வை 
காசி வயிற்றொடங்கி இராக்கதரு சித்திரைமீ உயஉயில் 
நிறைந்த ஒராட்டை நிகழ்ச்சிகளை ஈண்டு விவரிக்கின்றேன் . 


க . உறுப்பினர் . 


இவ்வருட ஆரம்பத்தில் அங்கத்தின ராய் அமர்ந்திருந்தார் 
பதினெழுவர் . இவரில் இடையே நீங்கினார் ஒருவர் ; உத்தியோக 
நிமித்தம் வேற்றூருக்கு மாற்றப்பெற்றாரொருவர் . எஞ்சியபதி 
னைவரொடு , நாளடைவில் நால்வர் கூடினாராக , வருடக்கடைசி 
யிற் றொக்கார் பத்தொன்பதின்மர் . 


கூட்டங்கள் . 


வ்வாண்டில் முப்பது கூட்டங்கள் நடைபெற்றன . 
இவற்றுள் அங்கத்தினர் கனம் இ . ரா . நடே சபிள்ளையவர் 
கள் இல்லத்தில் இருபது கூட்டங்களும் , மலைக்கோட்டை ஐய 
னார் கோயிற் சபாமண்டபத்தில் பத்துக்கூட்டங்களும் நடந்தன . 
இக்கூட்டங்களின் இயல்பு பன்முறையும் மாறுவதாயிற்று .. 
முதலிலேற்பட்ட முறைப்படி எட்டு நாட்களிற் பிரசங்கங்களும் 
ஐந்து நாட்களிற் பாடமோதலும் நிகழ்ந்தன . பின்னர்த் தாய்ச் 
சங்கத்தில் ஏற்படுத்தியிருக்கும் பரீட்சைகளுக்கு அங்கத்தினர் 
கல்வி பயிலுதல் கருதி , தலைவரவர்கள் அனுமதிபெற்று , இவ் 
வூர் எஸ் . பி . ஜி . கலாசாலைப் பண்டிதர் கனம் ந.மு. வேங்கட 
சாமி நாட்டாரவர்களை ஆசிரியராகக்கொள்ள , அவர்கள் கம்ப 
ராமாயணமும் , நன்னூலும் பயிற்றி வருகிறார்கள் . இங்ஙனம் 
நன்னூல் பயின்ற நாட்கள் ஏழில் , எழுத்ததிகாரத்தில் , எழுத் 


23 


தியலும் பதவியலும் முடிந்தன . இருபத்தொரு நாட்களில் 
கம்பராமாயணத்தில் முதலிலிருந்து மதிலைக்காட்சிப்படலத்தில் 
63 ம் செய்யுள் வரை நடந்துளது . 

எனவே நாளொன்றுக்கு 
நடந்த செய்யுட்டொகை சராசரி 30. சபைகூடிய சங்கத்தினர் 
தாகை சராசரி 6. சென்ற வாண்டின்றொகையோடு இத் 
தாகையை ஒப்பு நோக்குங்கால் , அங்கத்தினர் தமக்கு ஏற்படும் 
சௌகரியங்களைப் பயன்படுத்திக்கொள்ள ஆவலுடையராயிருந் 
தார்களெனக்கொள்ளுதற்கியலாது . 


ெ 


வ 


ஈ . வருவாய் . 

இக்கிளை மூலமாய் இவ்வருட வருவாய் விவரம் கீழே 
காட்டியவாறு : 
மாதச் சந்தா 

ரூ . 

44-0-0 
புத்தகசாலைச்சந்தா 6-0-0 
நன்கொடை 

ரூ.76-5-0 
புத்தகம் விற்றுமுதல் ரூ . 0-80 


ரூ . 


மொத்தம் ரூ . 126-13-0 


செலவொன்றுமில்லை . 


ச 
. 


மாணவர்விடுதி . 


ஆங்கிலக் கல்விப் பயிற்சி காரணமாகப் பிறவூர்களிலி 
ருந்து இவ்வூரில் வந்து வதி தரும் தமிழப்பிள்ளைகள் , இடவச 
திக்குறைவு , நல்லுணவின்மை முதலிய அசௌகரியங்களிற் 
பெரிதும் வருத்தமுறுகையினாலே , அதனை நிவர்த்திக்கவேண் 
டுமெனப் பலரும் வேண்டியவாறே , திருச்சியில் மாணவர்க்கு 
உணாவிடுதி ஒன்று ஏற்படுத்தி நடத்துகிறதென்றும் , அதற் 


24 


கான காரியங்களைத் திருச்சிக் கிளைச் சபையார் செய்கிறதென் 
றும் , சங்கத்தார் தீர்மானித்ததைத் தலைவரவர்கள் 1914u 
அக்டோபர் 26 உயில் எனக்கறிவித்தார்கள் . அவ்வறிக்கையை 
யேற்று , முடிவு மிடையூறு முற்றியாங் கெய்தும் , படுபயனும் 
பார்த்துச் செயல் . என்பதற்கிணங்க ஈண்டுள்ள நண்பர் பலரு 
டன் யானும் விஷயங்களை ஆராயலுற்றேன் . உற்றேற்கு , சங் 
கங்கள் கூட்டு தலானாம் பயன் , தமிழகமானது பிற்காலத்தின் 
மேம்பாடுற்று நிலவுதலாமென்பதும் , அது தான் தமிழ்மக்கள் 
அறிவாற்றல்களிற் சிறந்தவராய வழியே சித்திப்பதாமென்ப 
தும் , இக்காலத்து மாணாக்கராயுள்ளவரே பிற்றைநாட் பெரி 
யோராய்ச் சிறத்தற் குரியா ரென்பதும் , அவ்வாற்றானுரிய 
மாணவர்கள் கல்வி பயிலுங் காலத்தே தத்தம் யாக்கை யளவுக் 
கேற்ற நோய் செய்யாத நல்லுணவினை அன்புடன் உபசரித் 
தூட்டப் பெறுவாரைப் பெறா ராய் , உண்மையன் பில்லாதார் 
இடும் உணாக்கடைகளில் உண்டு போ தருதல் , " மிகினுங் குறை 
யினும் நோய்செய்யு மேலோர் , வளிமுதலா 

வெண்ணிய 
மூன்று . " என்ற பொய்யாமொழிக்கேற்ப அவர்களது உடல் 
வலியை இழக்கச் செய்தலோடு , அவர்கள் தொடங்கிய கருமங்க 
ளிற் செல்லும் மனவெழுச்சியையும் தடுத்து நிற்குமாகலான் , 
அன்னார்க்கு அன்னதோ ரிடையூறு நேராமல் இயன்றவாறு 
பேணுதலும் , ஒரு நிகராய தமிழ்மக்களுக்குள்ளே தாம் தாம் 
பெரியரெனச் செருக்கி ஒருமைப்பாடு சிதைந்து அவமுறாவாறு 
அத்திறத்தார்க்குள் ஒருமைப்பாட்டினையும் அன்பினையும் வள 
ரச்செய்து , அவர்கள் கற்கும் கல்வியை உள்ளவாறு " மம்மா 
றுக்கும் மருந் தாகச் செய்தலும் இன்றியமையாத வென்ப 
தும் , எவ்வாற்றானும் இதுபோற் செய்தக்க செயல் பிறிதில் 
லையென்பதும் ஆராய்ச்சியாற் கிடைக்கலுற்றன . இனித்தக்க 
தோர் இடவசதியும் , முதற்பொருட் சேர்க்கையும் முடியின் , 
இவ்விடுதி நாளது 1915 சூலைமீ உயில் ஆரம்பிக்கலாகும் 


25 


சங்கத்திற்குச் சிறிதும் இலாப நஷ்டமின்றி , மாணவர்க்குக் 
குறைந்த செலவில் நிறைந்த நன்மைபயத்தலின் , இம்முயற்சி 
பொதுநலப்பிரியர் பலரானும் பெரிதும் மெச்சி விரும்பத்தக்கது . 


ந . 


வந்தனம் . 


சபைகள் நடைபெறுதற்காக மனமகிழ்வுடன் இடந்தந்து 
பசரித்து , அதற்கு வேண்டிய வசதிகளையும் , செவ்வனேயமைத் 
துதவி , இவையில்லாக் குறையால் தாய்ச்சபைபோல யாமும் 
வருந்தாது காத்து வரும் , அங்கத்தினர் கனம் இ . ரா . 
நடே சபிள்ளையவர்களுக்கும் , ஐயனர் கோயிற்றரும் கருத்தர் 
களுக்கும் ; யாம் தமிழறிவாராய்ச்சிகளிற் சிறக்கவேண்டுமென 
மிகப்பரிந்து , தமக்குண்டாம் பல் திறத்த பிரயாசைகளையும் கரு 
தாது , எமக்கு உள்ளன்புடன் பாடம் சொல்லிவரும் பண்டிதர் 
கனம் ந.ழ. வேங்கடசாமி நாட்டாரவர்களுக்கும் ; வழக்கம் 
போல் எமக்கு வேண்டிய புத்தகம் , பத்திரிகை முதலியவை 
களையுதவி ஊக்கிவரும் தாயவையாருக்கும் , தலைவரவர் 
கட்கும் ; இக்கிளை யவையார் மிகுதியும் கடப்பாடு பூண்டொமு 
கும் கடமை யுடையார் என்பதை ஈண்டுக் குறிக்கின்றேன் . 
அன்றியும் , தாம் புதிதாக நிருமித்த கிரகப்பிரவேசத் திருநாளுக் 
கு , எமது வரவு வேண்டியும் , அங்கன்னாளில் சங்கத்திற்கு 
ரூபா பத்து உபகரித்தும் மகிழ்ந்த கற்கண்டார் கோட்டைச் 
சீமான் தே . வையாபுரி உடையாரவர்கட்கும் எம் வந்தனங் 
கூறுகின்றோம் . நன்று . 


திரிசிரபுரம் , 
இராக்கத ஆனி 


. 


அ . கணபதி , 

கிளைக்காரியதரிசி , 


அனுபந்தம்ச. கரந்தைத்தமிழ்ச்சங்கம். 

தஞ்சை. ஆனந்த-இராக்கதவருடத்தில்வரவுசெலவுவிவரம். 


தொகை 
. 


தொகை 
. 


செலவு 
. 


ரூ 
. 


அ.ப. 


அ 
. 
ப 
. 


2062 

25பொதுக்கூட்டச்செலவு 


அச்சுக்கூலி 


சென்றவருடக்கடைசியில்பாக்கி இவ்வருடத்தில்சந்தா 
மாதச்சந்தா 

.187-12-0 புத்தகசாலைச்சந்தா 

க.3--0 
நன்கொடை புத்தகம் 
விற்று 
முதல் 
மயிர்ச்சாந்து 
விற்று 
முதல் 
சேமப்பொருட்கு 
வட்டி அனாமத்து 
இருப்பு 


ஸ்டேஷனரி 
2184 
தபால் 
, 
தந்தி 26111சங்கத்திற்குப்புத்தகம்வாங்கியது 426மூன்றாவதுவருடோற்சவச்செலவு 1 00|புத்தகங்கட்டுக்கூலி 
13 4சில்லரை 
0140 


6.109 
53 
156 
2 
00 
3 
53 
18100 20912 
5 
10120 O 
40 


... 


:: 


மொத்தம் 


305511 


பாக்கியிருப்பு 
- 

சங்கத்தலைவர்வசம்216-11-11 பொருளாளர்வசம்ந183-5-2 


10011 


மொத்தம் 


7057 


மொத்தம் 


70570 


தஞ்சை,கரந்தை 


இராக்கதளுஆனிமீகல 


R. 
வேங்கடாசலம் 
, 

ஆ.ச.ஆறுமுகம்பிள்ளை காரியதரிசி 

பொருளாளர். 
பரிசோதனையிற்சரியெனக்காணலாயிற்று. 

பா.கல்யாணசுந்தரம், 

கணக்குப்பரிசோதகர். 


2 


கரந்தைத் தமிழ்ச்சங்கம் 

தஞ்சை . 


பாவை , 


தமிழ் மொழியின் அபிவிருத்தி கருதியும் , தமிழ 
ரது மேம்பாட்டை எண்ணியும் , இச்சங்கம் விரோதி 

ருது வைகாசிமீ க தாபிக்கப் பெற்றது . 
ஆலோசனை சபையிலுள்ள மாட்சி மிக்க இந்தியா 
கவர்னர் ஜனரல் அவர்களது 

சாத்திர 
சம்பந்தமான சபைகளைப் பதிவு செய்வதற்கான 
1860 - ம் வருடத்திய 21 - வது சட்டப்படி இச்சங்கம் 
பதிவு செய்யப்பட்டுமுளது . தமிழ் மொழியன்பும் , 
தமிழ்நன்மக்களிடத் தார்வமும் கொண்டுள்ள அருந் 
தமிழன்பர் யாவரும் இச்சங்கத்தின் அங்கத்தின 
ராகும்படி கேட்டுக் கொள்ளப்பெறுகிறார்கள் . 

R. வேங்கடாசலம் , 

காரியதரிசி , 


CERTIFICATE OF INCORPORATION . 

No.1 of 1914-15 . 


I hereby certify , pursuant 10 Act XXI of 
1860 of the Governor -General of India in Council 
entitled " An Act for the Registration of Literary , 
Scientific and Charitable Societies , 1860 , that the 
Karanthai Tamil Sangam Tanjore is duly in 
corporated as a Society under the aforesaid Act. 
Office of the Assistant R. CHAKRAPANI Row , 

, 
Registrar of Joint Stock 

Assistant Registrar of 
Companies , Tanjore , 
dated 1st May , 1914 . 

Joint Stock Companies. 


தமிழ் . 


சங்கநிதி பதுமநிதி 

யிரண்டுர் தந்து 
தரணியொடு வானாளத் 

தருவ ரேனும் 
மங்குவார் அவர்செல்வம் 

மதிப்போம் அல்லேம் 
மாதமிழுக் கேகாந்தர் 

அல்ல ராகில் 
அங்கமெலாம் குறைந்தழகு 

தொழுநோ யராய் 
ஆவுரித்துத் தின்றுழலும் 

புலைய ரேனும் 
தங்குபகழ்ச் செந்தமிழ்க்கோர் 

அன்ப பாகில் 
அவர்கண்டீர் யாம்வணங்குங் 

கடவு ளாரே . 


